﻿248. மேலும், அவர்களின் நபி அவர்களிடம் கூறினார்: அவரது ஆட்சிக்கு அடையாளமாக (அந்தப்) பேழை (மீண்டும்) உங்களிடம் வரும். அதில் உங்கள் இறைவனிடமிருந்து (உங்களுக்கு) மனஅமைதி இருக்கும். இன்னும் மூசாவின் குடும்பத்தாரும் ஹாரூனின் குடும்பத்தாரும் விட்டுச்சென்றவற்றில் எஞ்சிய பொருள்களும் அதில் இருக்கும். அதை வானவர்கள் சுமந்துவருவார்கள். நீங்கள் நம்பிக்கைக் கொண்டவர்களாயிருப்பின், அதில் உங்களுக்குச் சான்று உள்ளது.
-------------------------------------------
அவர்களின் இறைத்தூதர் அவர்களிடம் கூறினார்: தாலூத்தின் ஆட்சி வளமிக்க ஆட்சியாக இருக்கும் என்பதற்குச் சான்றாக, உங்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட அந்தப் பேழையை அல்லாஹ்  மீண்டும் உங்களிடமே கொண்டுவந்து சேர்ப்பான்.
"அதில் உங்கள் இறைவனிடமிருந்து (உங்களுக்கு) மனஅமைதி உள்ளது" எனும் தொடரில் அல்லாஹ்  பயன்படுத்தியுள்ள "சகீனத்" (மனஅமைதி) என்பதற்கு "மதிப்பு, மரியாதை" என்று பொருள் கூறப்பட்டுள்ளது. அர்ரபீஉ (ரஹ் ) அவர்கள் இதற்கு "அருள்" (ரஹ் மத்) என்று பொருள் கூறியுள்ளார்கள்.
இப்னு ஜுரைஜ் (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: நான் அதாஉ (ரஹ் ) அவர்களிடம் இத்தொடர் குறித்துக் கேட்டபோது, அவர்கள் "நீங்கள் மனஅமைதி பெறுகின்ற இறைச் சான்றுகள்" என்று கூறினார்கள். ஹசன் அல்பஸ்ரீ (ரஹ் ) அவர்களும் இதே கருத்தைக் கூறியுள்ளார்கள்.

பேழையில் இருந்ததென்ன?  
---------------------------------
"மூசாவின் குடும்பத்தாரும் ஹாரூனின் குடும்பத்தாரும் விட்டுச்சென்றவற்றில் எஞ்சிய பொருள்கள் அதில் இருக்கும் என்று அவர்களுடைய இறைத்தூதர் கூறினார்" என்று அல்லாஹ்  தெரிவித்துள்ளான்.
(அந்தப் பேழையில் என்னென்ன பொருள்கள் இருந்தன என்பது குறித்து) இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: மூசா (அலை) அவர்களின் கைத்தடியும் சில பலகைத் துண்டுகளும் அதில் இருந்தன. கத்தாதா மற்றும் சுத்தீ (ரஹ் ) அவர்களும் இதே கருத்தைத் தெரிவித்துள்ளனர்.
மூசா (அலை) மற்றும் ஹாரூன் (அலை) ஆகியோரின் கைத்தடியும், அவர்களின் சில ஆடைகளும், பலகைத் துண்டுகளும் அதில் இருந்தன என்று அத்திய்யா பின் சஅத் (ரஹ் ) அவர்கள் கூறியுள்ளார்கள்.
அப்துர் ரஸ்ஸாக் (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: நான் சுஃப்யான் அஸ்ஸவ்ரீ (ரஹ் ) அவர்களிடம் இது குறித்துக் கேட்டபோது, அவர்கள் சொன்னார்கள்: சிறிதளவு "மன்னு" என்ற உணவும் பலகைத் துண்டுகளும் அதில் இருந்தன என்று சில அறிஞர்களும், கைத்தடியும் இரண்டு காலணிகளும் இருந்தன என்று வேறுசிலரும் கூறியுள்ளனர்.
பின்னர் அல்லாஹ்  "அதை வானவர்கள் சுமந்துவருவார்கள்" என்று கூறுகின்றான். இந்தத் தொடர் குறித்து இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறியதாவது: வானவர்கள் அந்தப் பேழையை வானம் பூமிக்கிடையே சுமந்துவந்து, அரசர் தாலூத்திற்கு முன்பாக அதை வைத்தார்கள். அதை மக்கள் பார்த்துக்கொண்டிருந்தனர்.
சுத்தீ (ரஹ் ) அவர்கள் கூறுகிறார்கள்: அரசர் தாலூத்தின் வீட்டில் இருந்த அந்தப் பேழையைப் பார்த்த மக்கள் அதிசயித்து "ஷம்ஊன்" அவர்களை இறைத்தூதர் என ஏற்றுக்கொண்டு அரசர் தாலூத்திற்குக் கட்டுப்பட்டு நடக்கத் தொடங்கினர்.
அதைத் தொடர்ந்து அல்லாஹ்  கூறுகின்றான்: நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாயிருப்பின், அதில் உங்களுக்குச் சான்று உள்ளது.
அதாவது அல்லாஹ் வையும் மறுமை நாளையும் நீங்கள் நம்பக்கூடியவர்களாயிருந்தால், நான் உண்மையான இறைத்தூதர்தான் என்பதையும், தாலூத்திற்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று நான் உங்களுக்குக் கட்டளையிட்டது சரிதான் என்பதையும் நீங்கள் உணர்ந்துகொள்ளக்கூடிய சான்று அதில் உள்ளது என்று அந்தத் தூதர் கூறினார்.
